© 
தமிழ்நாடு அரசு 

2021 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
( விலை : ரூ . 0.80 காசு 

. 


S 


தமிழ்நாடு அரசிதழ் 


ர 


சு 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


யே 


வெல் 


லும் 


எண் 29 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 21 , 2021 
ஆடி 5 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி III- பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கைகள் 


[ அரசாணை ( நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( புத் துறை 24 மே 2021. ) 


தமிழ்நாடு 1982 - ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 32 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1986 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் 
பணி நிலைமைகளும் ) விதிகளில் பின்வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . அவையாவன : 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , -- 


( 1 ) விதி 3 இன் பகுதி ( b ) இல் , 


( a ) " தொழிலாளர் இணை ஆணையர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " தொழிலாளர் கூடுதல் ஆணையர் " என்ற 
சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


( b ) " தொழிலாளர் துணை ஆணையர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " தொழிலாளர் இணை ஆணையர் " என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


( 2 ) விதி 18 இல் , 


( a ) துணை விதி ( 1 ) இல் , " தொழிலாளர் துணை ஆணையர் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " தொழிலாளர் இணை 
ஆணையர் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் 


( b ) துணை விதி ( 2 ) இல் , " தொழிலாளர் அலுவலர் அல்லது மலைத் தோட்டப்பயிர்கள் ஆய்வாளர் " என்ற சொற்றொடருக்குப் 
பதிலாக " தொழிலாளர் உதவி ஆணையர் அல்லது தொழிலாளர் உதவி ஆணையர் ( மலைத் தோட்டப்பயிர்கள் ) " என்ற சொற்றொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


TIl - 1a- ( 29 ) ( TSup ) -1 


[ 
1 
] 


2 


அறிவிக்கை -II 
[ அரசாணை ( நிலை ) எண் 78 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 12 ) த் , துறை 24 மே 2021. ) 


தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( வேலைவாய்ப்பை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) 4 - ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு 1994 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( கட்டுமானத் 
தொழிலாளர்கள் ) நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் அதாவது .- 

திருத்தம் 
மேற்சொன்ன திட்டத்தில் , " தொழிலாளர் அலுவலர் ( சமூகப் பாதுகாப்புத் திட்டம் ) " என்ற சொற்றொடர் வரும் இடங்களிலெல்லாம் 
அதற்குப் பதிலாக " தொழிலாளர் உதவி ஆணையர் ( சமூகப் பாதுகாப்புத் திட்டம் " என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


முகம்மது நசிமுத்தீன் , 
கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


